தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 6 . 40 காசு . 


நாடு 


உட்பப்ட் 


இம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வல்லும் 


எண் 10 ] 


சென்னை , புதன்கிழமை, மார்ச் 13 , 2013 
மாசி 29 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : - - 


சட்ட எண் 39/ 2012 . 


1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் 
பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 


1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் குறுந்தலைப்பும் 
பல்கலைக்கழக (இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 31 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
42/ 1989. 


11 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 . ( இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1989 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 - ஆம் 
பிரிவில் , (3) ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் , " அறுபத்தைந்து ஆண்டுகள் 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 
அவசரச் சட்டம் 
9 / 2012 . 


3 . (1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக நீக்கமும் காப்பும் . 
(இரண்டாம் திருத்த ) அவசரச் சட்டமானது இதன்மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 


DTP - IV -2 (T )( 10 ) - 1 


[ 1 ] 


( 2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் 
எதுவுமோ , அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , இந்தச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது 
எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 40/2012 . 
2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தை 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழக (திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 31 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
21/ 2012 . 


தமிழ்நாடு 
அவசரச் சட்டம் 
10/ 2012 . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2012 - ஆம் 11 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவில் , (3) - ஆம் பிரிவிற்கான 
உட்பிரிவில் வரம்புரைக்குப் பின்பு, பின்வரும் வரம்புரையானது சேர்க்கப்படுதல் வேண்டும் . திரு 
அதாவது : 

" இரண்டாம் வரம்புரை - மேலும் , துணைவேந்தராக நியமிக்கப்படும் நபர் ஒருவர் 
அவரது பதவிக்காலத்தின் போது எழுபது வயதினை நிறைவெய்துவாரானால் , தனது 
பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெறுதல் வேண்டும் . " 

3. முதன்மைச் சட்டத்தின் 49 - ஆம் பிரிவிற்கான வரம்புரையில் ," அறுபத்தைந்து ஆண்டுகள் " 49-ஆம் 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் " என்னும் சொற்றொடரானது 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4 . (1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழக (திருத்த) அவசரச் சட்டமானது நீக்கமும் காப்பும் . 
இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ , அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ, இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 41/ 2012 . 
1982 - ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1. (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகத் (திருத்தச் ) சட்டம் என குறுந்தலைப்பும் 

தொடக்கமும் . 
வழங்கப்பெறும் 

(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 2 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக்குறிப்பிடப்படுவதான) 1982 - ஆம் ஆண்டு 12- ஆம் 
தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில், (3) ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
வரம்புரையில் , " அறுபத்தைந்து ஆண்டுகள் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது 
ஆண்டுகள் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . (1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகத் (திருத்த ) அவசரச் சட்டமானது இதன் நீக்கமும் காப்பும் . 
மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 


தமிழ்நாடு சட்டம் 

9 / 1982 . 


தமிழ்நாடு 

அவசரச் 
சட்டம் 
12 / 2012 . 


(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ , அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ, இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 42/ 2012 . 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம் . ஜி . ஆர் மருத்துவப் பல்கலைக்கழகம் 

சென்னை சட்டத்தினை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


தமிழ்நாடு 
சட்டம் 
37 /1987 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . -- 
1 . (1 ) இந்தச் சட்டம் 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம் . ஜி . ஆர் மருத்துவப் குறுந்தலைப்பும் 
பல்கலைக்கழகம் சென்னை (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 6 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக்குறிப்பிடப்படுவதான ) 1987 - ஆம் 10 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம் . ஜி . ஆர் மருத்துவப் பல்கலைக்கழகம் சென்னை சட்டத்தின் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
10 - ஆம் பிரிவில் ( 3) ஆம் உட்பிரிவிற்கான வரம்புரையில் , " அறுபத்தைந்து ஆண்டுகள் 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . (1) 2012- ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம் .ஜி . ஆர் மருத்துவப் பல்கலைக்கழகம் நீக்கமும் காப்பும் . 
சென்னை (திருத்த ) அவசரச் சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் 
எதுவுமோ , அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , இந்தச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது 
எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

அவசரச் 
சட்டம் 
15 / 2012 . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 14 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 43 / 2012 


2004 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு 
பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 


1.(1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் குறுந்தலைப்பும் 
விளையாட்டு பல்கலைக்கழக (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
( 2 ) இது , 2012 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 2 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2004 - ஆம் 12 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகச் சட்டத்தின் பிரிவிற்கான 
12 - ஆம் பிரிவில் , (3) - ஆம் உட்பிரிவிற்கான இரண்டாம் வரம்புரையில் , " அறுபத்தைந்து 

திருத்தம் . 
ஆண்டுகள் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் " என்னும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
9 / 2005 . 


தமிழ்நாடு 

அவசரச் சட்டம் 
11 /2012 . 


3 . ( 1) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு நீக்கமும் காப்பும் . 
பல்கலைக்கழகத் (திருத்த) அவசர சட்டமானது இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 


(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் சட்டத்தினால் 
திருத்தப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ , அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ, இந்தச் சட்டத்தினால் திருத்தப்பட்டவாறான முதன்மைச் 
சட்டத்தின்படி செய்யப்பட்டதாகவோ அல்லது எடுக்கப்பட்டதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


11 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 15 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


2012-ஆம் ஆண்டு தமிழ்நாடு காட்சிகள் மு 


சட்டம் எண் 44 / 2012 
1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக்குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்ற பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . - 

1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (இரண்டாம் திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
( 2 ) இது அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதியில் 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக்குறிப்பிடப்படுவதான ) 1994ஆம் 37ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் , 37ஆம் பிரிவில் , ( 3) ஆம் உட்பிரிவில் , ( a ) பிரிவிற்கான 
எனும் கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : திருத்தம் . 

" ( a ) மனச்சீர்கேடுற்றவராகவோ; " . 
3 . முதன்மைச் சட்டத்தின் 38ஆம் பிரிவில் , ( 3) ஆம் உட்பிரிவில் , ( a ) எனும் கூறுக்குப் 38 - ஆம் 
பதிலாக பின்வரும் கூறானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவிற்கான 

திருத்தம். 
" ( a ) மனச்சீர்கேடுற்றவராக ஆகியிருப்பாராயின் ; ". 


தமிழ்நாடு சட்டம் 

21/ 1994 . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


13 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 15 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு சட்டம் 


21/1994 . 


சட்டம் எண் 45 / 2012 
1994 - ஆம் ஆண்டு ஊராட்சிகள் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பும் 
என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதியன்று 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 257 - A எனும் பிரிவிற்குப் பின்பு , 257 - AA எனும் 
பின்வரும் பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவைப் 

புகுத்துதல் . 
257 - AA . நீச்சல் குளத்தைக் கட்டுவதற்கான அனுமதி .-- 
(1) குறிக்கப்பட்ட நாளுக்குப் பின்னர் ஆய்வாளரிடமிருந்து அனுமதியொன்றைப் பெறாமல் , நீச்சல் 
குளம் எதுவும் எந்த இடத்திலும் கட்டப்படுதல் கூடாது . 

(2) நீச்சல் குளம் ஒன்றைக் கட்டுவதற்கு அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் 
ஆய்வாளரிடம் செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் அது வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான ஐந்தாயிரம் 
ரூபாய்க்கு மேற்படாத அத்தகைய கட்டணத்துடன் இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் ; மற்றும் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய விவரங்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

( 3) ஆய்வாளரானவர், (2)- ஆம் உட்பிரிவின்படியான விண்ண ப்பம் ஒன்று வரப்பெற்றதன் பேரில் , 
தான் தேவையெனக் கருதுகிறவாறான அத்தகைய விசாரணையைச் செய்த பின்னர் , அதற்கு 
அனுமதியை வழங்கலாம் அல்லது வழங்க மறுக்கலாம் . வழங்கப்படும் அனுமதி ஒவ்வொன்றும் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய படிவத்திலும் அத்தகைய வரையறைகள் மற்றும் 
நிபந்தனைகளுக்குட்பட்டும் இருத்தல் வேண்டும் . 

(4 ) ஆய்வாளரானவர் , ( 3)- ஆம் உட்பிரிவின்படி அனுமதியை வழங்குவதற்கு மறுக்குமிடத்து , 
அத்தகைய மறுப்பிற்கானக் காரணங்களை அவர் எழுத்துருவில் அளித்தல் வேண்டும் . 

( 5 ) குறிக்கப்பட்ட நாளுக்கு உடனடி முன்னதாகவே நீச்சல் குளம் ஒன்று அமைந்துள்ள கட்டிடம் 
அல்லது நிலம் ஒன்றின் உரிமையாளர் அல்லது கையுடைமையாளர் எவரும் , அத்தகைய நீச்சல் 
குளத்தைப் பொறுத்த அளவில் , குறிக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்கள் கொண்டதொரு கால 
அளவிற்குள் , இந்தப் பிரிவின்படி அனுமதி ஒன்றைப் பெற்றாலன்றி , அவர் அத்தகைய நீச்சல் 
குளத்தைப் பயன்படுத்துவதைத் தொடருதல் கூடாது . 

(6 ) நீச்சல் குளம் ஒன்று அமைந்துள்ள கட்டிடம் அல்லது நிலம் ஒன்றின் உரிமையாளர் அல்லது 
கையுடைமையாளர் ஒவ்வொருவரும் , வகுத்துரைக்கப்படக் கூடியவாறான அத்தகைய முறையிலும் 
அத்தகைய பாதுகாப்பிற்கான வழிகாட்டு நெறி முறைகளைப் பின்பற்றியும் அந்த நீச்சல் குளத்தைப் 
பேணிவருதல் வேண்டும் . 

(7 ) ஆய்வாளரால் இதன் பொருட்டு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் எவரும் , விசாரணை அல்லது 
ஆய்வு எதனையும் செய்வதன் பொருட்டு நீச்சல் குளமொன்று அமைந்துள்ள கட்டிடம் அல்லது நிலம் 
எதிலும் நுழையலாம் ; மேலும் அவர் நீச்சல் குளத்தைப் பேணி வரும் நோக்கத்திற்காக அல்லது நீச்சல் 
குளத்தைப் பயன்படுத்தும் நபர்களின் பாதுகாப்பிற்காகவென அவர்தம் கருத்தில் தேவையெனக் 
கருதப்படும் நடவடிக்கைகள் எவற்றையும் எடுக்கலாம் அல்லது செயல் எதனையும் செய்யலாம் . 

வரம்புரை : ஆனால் , இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக அரசு , -- 

(i ) பள்ளிக்கூடங்களின் வளாகங்களுக்குள் அமைந்துள்ள நீச்சல் குளங்களைப் பொறுத்த 
அளவில் , பள்ளிக்கல்வி இயக்குநரின் அலுவலகத்தில் இணை இயக்குநர் படிநிலைக்குக் குறையாத 
அலுவலர் எவருக்கும் ; 

( ii ) கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் வளாகங்களுக்குள் அமைந்துள்ள நீச்சல் 
குளங்களைப் பொறுத்த அளவில் , கல்லூரிக் கல்வி இயக்குநரின் அலுவலகத்தில் இணை இயக்குநர் 
படிநிலைக்குக் குறையாத அலுவலர் எவருக்கும் அதிகாரம் அளித்தல் வேண்டும் . 


(8). (7) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக அரசானது , நீச்சல் குளங்கள் அமைந்துள்ள பல்வேறு 
வகையான கட்டிடங்கள் அல்லது நிலங்களுக்கு வெவ்வேறு நபர்களுக்கு அதிகாரம் அளிக்கலாம் . 

விளக்கம் - இந்தப்பிரிவின் நோக்கத்திற்காக , “ குறிக்கப்பட்ட நாள் என்றால் 2012 - ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு ஊராட்சிகள் ( மூன்றாம் திருத்தச் ) சட்டத்தின் 1 - ஆம் பிரிவின் , (2)- ஆம் உட்பிரிவின்படி 
அரசால் அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதி எனப்பொருள்படும். 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


15 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு நவம்பர் 

திங்கள் 15 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : -- 


சட்டம் எண் 46 /2012 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் ( ஐந்தாம் 
திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

(2) இது, உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் 89 - ஆம் பிரிவில் , 
(1) ஆம் உட்பிரிவிற்கான வரம்புரையில் , "பதினோராண்டுகள் ஆறு மாதங்கள் " என்று 
வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக " பதினோராண்டுகள் எட்டு மாதங்கள் இருபது 
நாள்கள் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


தமிழ்நாடு சட்டம் 

30 / 1983 . 


89 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


